GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 3 . 20 Paise . 


NT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


R ! 


MILN 


( 1411 

LED 
TERE 


SRL 


SGOVER 


NADU 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


TIUMPHS 


No . 27 ] 


CHENNAI, WEDNESDAY , JULY 16 , 2014 
Aani 32 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Periyar University Act — Certain Person as Member to the Senate of Periyar University , 

Salem for certain period — Nominated . 


478 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


தொழில் தகராறுகள் சட்டம் - Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication 

" " 
Minimum Wages Act: 


478 -479 


Revision of Minimum Rates of Wages for Employment in : 
Construction or Maintenance of Roads or in Building Operations .. 


479 -482 


Security Guards. 


482 -483 


D . T. P . - 11 -2 (27 ) — 1 


[477 ] 


478 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
HIGHER EDUCATION DEPARTMENT 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
Nomination of certain person as Member to the Senate of 
Periyar University , Salem for certain period under 

இணைப்பு 
the Periyar University Act. 

எழுவினா 
[ G . O . ( 1D ) No . 110 , Higher Education (K1) , 17th June 2014 , 

திரு . என் . முருகேசன் ஓட்டுநரின் ஊதிய உயர்வினை 
ஆனி 3 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

ஓராண்டு காலம் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
No. II (2 )/HE/ 415/ 2014 . -- In exercise of the powers conferred 

பிறப்பித்த 17 - 08 - 2010 - ம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய 
under Journalist Category , as per Section 20 ( a ) - Class II 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
- Other Members ( 6 ) of Periyar University Act , 1997 , His 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
Excellency the Governor -Chancellor hereby nominate the 

கமாஸ் வெக்ட்ரா மோட்டார்ஸ் லிமிடெட் , ஓசூர் 
following member to the Senate of Periyar University , Salem , 
for a period of three years with effect from 22 - 02 - 2014 : -- 

[ அரசாணை ( டி ) எண் 229 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 23 ஜூன் 2014 , 
Journalist 

ஆனி 9 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
Thiru . Ryan Rosario , 

No .||(2) /LE/ 417 / 2014 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
Chief Editor for Sports , The Hindu , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கமாஸ் வெக்ட்ரா மோட்டார்ஸ் 
Coimbatore . 

லிமிடெட் , ஓசூர் என்ற நிர்வாகத்திற்கும் புதிய ஜனநாயகத் 
தொழிலாளர் முன்னணி கமாஸ் வெக்ட்ரா மோட்டார்ஸ் கிளை 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
Res. Address:- Nos. 19 & 20 , 

என்று அரசு கருதுவதாலும் ; 
ATT Colony , 

மேற்சொன்ன தகராறை சேலம் தொழிலாளர் நீதிமன்றத் 
LIC Road , 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
Coimbatore-641 018 . 

அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
HEMANT KUMAR SINHA , 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) ( c) பிரிவிலும் , 10 (1 ) (d ) 
Principal Secretary to Government. பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

இணைப்பில் காணும் எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
Disputes between Workmen and Managements referred 

ஆணையிடுகிறார் . 
to Labour Courts for Adjudication . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 227 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 20 ஜூன் 2014 , 
ஆனி 6 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

இணைப்பு 
No. II(2)/LE / 416/2014. --இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு 

ஓசூர் , கமாஸ் வெக்ட்ரா மோட்டார்ஸ் லிமிடெட் 
அரசு போக்குவரத்துக் கழக தேசிய தொழிலாளர்கள் சங்கம் , நிர்வாகத்தின் கீழ்க்குறிப்பிட்டுள்ள செயல்பாடுகள் தொழிற்தகராறு 
மதுரை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு சட்டப் பிரிவு 9A - க்கு முரண்பட்டிருப்பதாகவும் , நிர்வாகத்தின் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கோரும் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? உரிய 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்ற 

திமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1. Fixed Term Employment 6T 60T Quwif) ou 

பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்களை நேரடி உற்பத்தி 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் பணிகளில் ஈடுபடுத்தி வருவது . 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

2 . அசெம்பிளி உற்பத்தி பிரிவில் 10 நிலைகளுக்கு 

34 தொழிலாளர்களை வழங்கினால் 2 வண்டி உற்பத்தி செய்வது 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 

என்ற தொழிற் தகராறு சட்டம் பிரிவு 12 (3) - ன்கீழ் ஏற்பட்ட 
கண்டுள்ள எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்ற 

ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் 3 பணி நிலைகளை 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஒரே தொழிலாளி வேலை செய்ய வேண்டுமென்று 
ஆணையிடுகிறார் . 

கட்டாயப்படுத்துவது . 


July 16 , 2014 | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


479 


3 . அசெம்பிளி பிரிவில் செய்ய வேண்டிய புதிய வாகன தமிழக அரசு போக்குவரத்துக் கழக தேசிய தொழிலாளர் சங்கம் , 
உற்பத்தியை அசெம்பிளி அல்லாத சப்போர்டிவ் டூல் பாதுகாப்பற்ற நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்கும் , தமிழ்நாடு அரசு 
சூழலில் புதிய வாகனம் உற்பத்தி செய்ய வேண்டுமென போக்குவரத்துக் கழகம் , மதுரை லிட் , நாகர்கோவில் கோட்டம் 
கட்டாயப்படுத்தி வருவது . 

என்ற நிர்வாகத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
4 . பி . டி .ஐ . வாகன அசெம்பிளி லைன் , சப் அசெம்பிளி , 

என்று அரசு கருதுவதாலும் ; 
டயர் அசெம்பிளி ஆகிய நிரந்தரத் தன்மையுள்ள நேரடி உற்பத்தி மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
பிரிவுகளில் Fixed Term Employment என்ற பெயரிலுள்ள 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துவது . 

கருதுவதாலும் ; 
5 . தொழிற் தகராறு சட்டப் பிரிவு 12( 3) ன் கீழ் 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஏற்படுத்தப்பட்ட 02 - 11 - 2010 அன்றைய ஒப்பந்தத்திற்கு முரண்பட்டு 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1 ) (c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) 
உற்பத்தி அசெம்பிளி லைனில் 1 , 3 , 4 , 6 , 8 ஆகிய நிலைகளில் 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
Fixed Term Employment தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தி 

கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
பணி நிலைமைகளில் மாற்றம் செய்தது . 

இணைப்பில் கண்டுள்ள எழுவினாவுடன் திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

ஆணையிடுகிறார் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 
கோட்டம் , நாகர்கோவில் மண்டலம் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 230 , தொழிலாளர் மற்றும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 23 ஜூன் 2014 , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 

ஆனி 9 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 . ) கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No.II (2)/LE / 418 / 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி கோட்டம் , நாகர்கோவில் 

எழுவினா 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் திரு . எஸ் .விஜயன் நடத்துனரின் ஊதிய உயர்வினை 
கழக காமராஜ் நாடார் தொழிலாளர் சங்கம் என்ற 

எதிர்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் மூன்று வருடத்திற்கு நிறுத்தி 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 02 - 03 - 2011 - ம் தேதியிட்ட 
அரசு கருதுவதாலும் ; 

உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் கோரிக்கை நியாயம்தானா . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மோகன் பியாரே , 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1) (c ) பிரிவிலும் , 10 (1) (d ) 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

Notifications under the Minimum Wages Act. 
இணைப்பில் உள்ள எழுவினாவுடன் திருநெல்வேலி தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் Revision of Minimum Rates of Wages for Employment in 
ஆணையிடுகிறார் . 

the Construction or Maintenance of Roads or in Building 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

operations under the Act. 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

[ G . O . ( 2D ) No . 27 , Labour and Employment ( J1) , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

18th June 2014 , ஆனி 4 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No.II (2)/LE/ 420 / 2014 . -- In exercise of the powers conferred 

by clause (b ) of Sub - section (1 ) of Section 3 and sub -section 
இணைப்பு 

( 2 ) of Section 5 of the Minimum Wages Act , 1948 (Central 
எழுவினா 

Act XI of 1948 ) and in supersession of the Labour and 

Employment Department Notification No . || (2 )/LE/ 842 / 2004 , 
திரு . S . சேகர் ஓட்டுனர் என்பவரை பணி நீக்கம் செய்து 

published at pages 467 to 469 of Part II - Section 2 of the 
நிர்வாகம் பிறப்பித்த 11 - 02 - 2011 - ம் தேதியிட்ட உத்தரவை ரத்து 

Tamil Nadu Government Gazette, dated the 22nd September 
செய்து , மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற 

2004 , the Governor of Tamil Nadu, after consultation with the 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

Advisory Board , hereby revises the minimum rates of wages 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

payable to the classes of employees in the employment in the 

construction or maintenance of roads or in building operations 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை in the State of Tamil Nadu specified in column ( 2 ) of the 
லிமிடெட் நாகர்கோவில் கோட்டம் . 

Schedule below , as specified in the corresponding entries in 
[ அரசாணை (டி ) எண் 232 , தொழிலாளர் மற்றும் 

column ( 3 ) thereof , the draft of the same having been previously 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 23 ஜூன் 2014 , 

published as required by clause (b ) of sub -section ( 1) of Section 

5 of the said Act. 
ஆனி 9 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
No II(2)/LE / 419/ 2014 . - திரு . எஸ் . விஜயன் , நடத்துனர் 

2 . This Notification shall come into force with 
என்பவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக் கோரி 

effect on and from the date of its publication in the 
Tamil Nadu Government Gazette. 


480 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


THE SCHEDULE . 


Employment in the construction or maintenance of roads or in building operations . 


Classes of employees. 


Serial 
Number. 


Minimum rates of basic wages 

per day . 


(1) 


( 2) 


(3 ) 


ZONE - A 
Rs. P . 


ZONE -B 

Rs. P . 


ZONE - C 
Rs. P . 


Stone Cutter or Stone Breaker or 
Stone Crusher 

Class - 1 
Class - 11 


405 .00 
392. 00 


397 . 50 
387 .50 


382 .00 
378 .50 


Mason or Brick Layer 

Class - | 
Class - 11 


406 .50 
397 .50 


405 . 00 
392 . 00 


387 .50 
382 .00 


Carpenter 


Class - | 
Class - 11 


406 .50 
397 . 50 


405 . 00 
392 . 00 


387 .50 
382 .00 


Painter or Varnisher 


Class - | 
Class - II 


392 .00 
382 . 00 


387 .50 
378 . 50 


378 .50 
368 .00 


Fitter including bar bendings 


Class - | 
Class - 11 


392 . 00 
382 .00 


387 .50 
378 . 50 


378 .50 
368.00 


Plumber for road pipe work 


Class - | 
Class - 11 


392 . 00 
382. 00 


387 .50 
378 . 50 


378 .50 
368 .00 


Electrician / Lab Technician 

Class - | 
Class - 11 


405 .00 
392 .00 


397.50 
387 .50 


382 .00 
378 .50 


Mechanic 

Class - | 
Class - II 


405 . 00 
392 . 00 


397 .50 
387 .50 


382 .00 
378.50 


Well Sinker 


(i) Deep Well Sinker 

(ii)Ordinary Well Sinker 
Welder 
Head Mazdoor 


416 . 50 
392.00 
406.50 
302.00 


406 .50 
387 . 50 
405 .00 
299.00 


397 .50 
382. 00 
387.50 
295 .00 


( 10 ) 
( 11) 


(12) 


Mazdoor 


Class - | 
Class - 11 


295 . 00 
289. 00 


292.00 
286 .00 
366 .00 


287 .50 
282.00 
362.50 


( 13) 


371.50 


Spray Man or Mixer Man (Road 
Surfacing )/Patching Plant Operator 
Wooden or Stone Packer 
Well Diver for removing Silt 


371.50 


366 . 00 


( 14 ) 
( 15 ) 


362.50 


Class - 
Class - 11 


392 .00 
382 .00 


387 .50 
378 .50 


382.00 
373 .00 


July 16 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


481 


Serial 
Number 


Classes of employees. 


Minimum rates of basic wages 

per day . 


(1) 


( 2) 


( 3) 


ZONE - A 
Rs. P . 


ZONE - B 

Rs. P . 


ZONE - C 

Rs. P . 


Hammerman 


375 . 00 


( 16 ) 
(17) 


371. 50 
364.00 


366 .00 
359 .00 


Thatcher 


368 .00 


(18 ) 


416 .50 


406 .50 


397 .50 


Maistry /Supervisor 
Blacksmith 


(19 ) 


Class - | 
Class - || 


406 .50 
397 .50 


405 .00 
392 .00 


387 .50 
382.00 


Sawer 


397 .50 
375 . 00 


392.00 
371. 50 


382 .00 
366 .00 


(20 ) 
( 21) 
(22 ) 
(23 ) 
(24 ) 


387 .50 


382.00 


373.00 


Caulker 
Mixer (Including concrete Mixer Operator ) 
Pump Operator 
Mixer Driver 
Lorry Driver 
Lorry Cleaner 
Roller Driver/Wheel Load Operator 
Gumastha (Clerk or Time Keeper), Store Keeper 


( 25 ) 


397 . 50 


375 . 00 


(26 ) 
(27 ) 


387. 50 
371 .50 
387. 50 
378 .50 


382 .00 
366 .00 
382 .00 


397 .50 


( 28 ) 


382. 00 


373.00 


(29 ) 


Kalasis or Serang engaged in heavy engineering 

construction like heavy machinery bridge work , etc . 


Class - | 
Class - 11 


416 .50 
406 .50 


(30) 


406 .50 
405 . 00 
359.00 
359. 00 


364.00 


(31) 


397 .50 
387 .50 
355.00 
355 .00 
387 .50 
407.50 


Picothaman 
Watchman | Helper 
Mosaic Polisher 
JCB Operator 


364.00 


406 .50 


405 .00 


(32) 
(33) 


426 .50 


416 .50 


Zone- B : All Grades of Municipalities . 


Zone- C : All Other areas not covered under Zones “ A ” and 


“ B ” . 


Explanations — (1) Composition of Zones is as follows: - 
Zone -A : All Corporations and Hill Stations as detailed below , 

including works lying in the reserve forest areas 
and five kilometre belt areas. 
Hill Stations 
( 1) The Nilgiris Plateau . 
(2 ) Valparai sub- taluk of Coimbatore district. 
( 3 ) The Sheveroys . 
(4 ) Kodaikanal. 
(5 ) Peermedu . 
(6 ) Sangalteri in the Kalakkad reserve of Nanguneri 

range in Tirunelveli District . 
(7 ) Mudaliaroothu in the Srivilliputhur reserve of 

Srivilliputhur range in Virudhunagar district. 
(8 ) Gudalur taluk in the Nilgiris district. 
(9 ) Javadi Hills and Elagiri Hills in the Vellore district . 


(2 ) Classification of employees into class -1 and class 
Il is based on physical capacity, skill, efficiency and out 
turn of work . 

(3) In case of piece rated workers , their daily total earning 
for 8 hours of work shall not be less than the daily rates 
ofwages revised for that category of employees. In computing 
the above rates , a day s work is deemed to comprise of 8 
working hours . If the employee is employed for less than 8 
hours , wages have to be calculated proportionately . 

(4) Dearness Allowance. — (1) In addition to the basic wages 
fixed above , the employees shall be paid dearness allowance 
as indicated below : 


482 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


Revision of minimum Rates of Wages for 
Employment in Security Guards under the Act. 


(i) The dearness allowance is linked to the average 
Chennai City Consumer Price Index number for the year 2010 , 
that is , 161 points ( with base 2001 = 100 ) and for every rise 
of one point over and above 161 points an increase of Rs.2 . 20 
( Two rupees and twenty paise only ) per day shall be paid as 
dearness allowance . 


[G .O . (2D ) No . 28 , Labour and Employment ( J1 ), 19th 
June 2014 , 9460fl 5, BW , Guinhui 

346000 – 2045.] 


( ii) The dearness allowance shall be calculated every 
year on the first April on the basis of the average Consumer 
Price indices of the preceding twelve months, that is , from 
January to December. 


(iii) The first calculation shall thus be effective from the 
date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette based on the average Chennai City 
Consumer Price Index Number for the previous year. 


No. 1l( 2)/LE /421/2014 . — In exercise of the powers conferred 
by clause (b ) of sub -section (1) of section 3 and sub -section 
( 2) of section 5 of the Minimum Wages Act , 1948 (Central 
Act XI of 1948 ) and in supersession of the Labour and 
Employment Department Notification No. II (2 )/LE /907 /2005 , 
published on pages 509 and 510 of Part II - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 14th December 
2005 , the Governor of Tamil Nadu , after considering the advice 
of the committee , appointed under clause (a ) of sub - section 
(1) of section 5 of the said Act , hereby revises the minimum 
rates of wages payable to the classes of employees in the 
employment in Security Guards in the State of Tamil Nadu , 
specified in column (2 ) of the Schedule below , as specified 
in the corresponding entries in column ( 3) thereof. 


( 2 ) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made as between men and 
women employees . 


( 3 ) To arrive at monthly rates of wages , the daily rates of 
wages shall multiplied by 30 . 


(4 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the same higher wages shallbe 
continued to be paid . 


2 . This Notification shall come into force on and from the 
date of its publication in the Tamil Nadu Government Gazette . 


THE SCHEDULE . 


Employment in Security Guards. 
Classes of employees 


Serial 
Number. 


Minimum rates of basic wages 

per Month . 


(1) 


(2) 


ZONE - A 
Rs. P . 


ZONE - B 

Rs. P . 


ZONE -C 
Rs. P . 


Manager 


11,335 .00 


10 ,473.00 


9 , 035 . 00 


Assistant Manager 


10 ,473 .00 


9,898 .00 


8 ,460 .00 


Supervisor 


8 ,460 .00 


7 ,885 .00 


7 ,023 .00 


Helper 


7 ,023 .00 


6 ,735 . 00 


6 , 160 .00 


10 ,473.00 


9 ,898 . 00 


8 ,460 .00 


Senior Security Inspector /Security 
Officer 


Corporal/Seargent) Assistant Security Officer 


9 , 323. 00 


8,748.00 


8 , 173.00 


Chief Watchman /Senior Watchman 


8, 173.00 


7 ,598 .00 


7 , 023.00 


Security Guard (Male /Female ) 


6 ,448 . 00 


6 ,160.00 


5 ,873 .00 


July 16 , 20141 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


483 


Explanations.- (1) The Classification of Zones shall be as 
follows: 


Zone - A : shall include all Municipal Corporations . 
Zone - B : shall include all types of Municipalities. 
Zone - C : shall include all areas other than 

those in Zones A and B . 


( 2 ) Dearness Allowance. In addition to the minimum rates 
of basic wages fixed above, the employees shall be paid 
dearness allowance as indicated below : 


( ii) The dearness allowance shall be calculated on the 
1st April of every year on the basis of the average of the 
indices for the preceding twelve months , namely from January 
to December 

(iii) The first calculation shall , thus , be effective from 
the date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette, based on the Average of Chennai City 
Consumer Price Index Number for the previous year. 

( 3 ) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made between men and 
women employees. 

(4 ) To arrive at daily wages, the monthly wages shall be 
divided by 26 . 

(5 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the same shall be continued to 
be paid . 

MOHAN PYARE , 
Principal Secretary to Government. 


dearness alleine Index Num001= 100 


(i) The dearness allowance is linked to the Average 
Chennai City Consumer Price Index Number for the year 
2010 , that is 161 points (with base year 2001 = 100 ) and for 
every rise of one point over and above 161 points , an 
increase of Rs. 36 . 45 (Rupees thirty six and paise forty five 
only ) per month shall be paid as dearness allowance. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


